( C ) 


தமிழ்நாடு அரசு 


[ Regd . No. TNICCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ விலை : ரூ . 4.00 காசு 


2021 


. 


டு 


தமிம் 


தமிழ்நாடு அரசிதழ் 


6 


BE 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மையே 


வெல்லும் 


எண் 48 ] 


சென்னை , புதன்கிழமை , டிசம்பர் 1 , 2021 
கார்த்திகை 15 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 


பகுதி IV- பிரிவு 2 இன் இணைப்பு 


ப 


தமிழ்நாடு 


தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் பின்வரும் சட்டமானது 2021 ஆம் ஆண்டு 
அக்டோபர் திங்கள் 1 ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது மற்றும் அது 
பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது . 

சட்ட எண் 22/2021 . 
1972 ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொழிலாளர் நலநிதியச் சட்டத்தை மேலும் 
திருத்தம் செய்வதற்கானதொரு சட்டம் . 

இந்தியக் குடியரசின் எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் 
சட்டமன்றப் பேரவையினால் பின்வருமாறு 

சட்டமியற்றப்படுவதாகுக : 
1 . ( 1 ) இந்தச் சட்டம் , 2021 ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொழிலாளர் நலநிதிய குறுந்தலைப்பு 
( திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

மற்றும் 
( 2 ) இது , மாநில அரசால் , அறிவிக்கை வாயிலாக குறிக்கலாகும் அத்தகைய 

தொடக்கம் . 
தேதியன்று நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . 1972 ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொழிலாளர் நல நிதியச் சட்டத்தின் 15 

15 - ஆம் 
ஆம் பிரிவில் , ( 1 ) ஆம் உட்பிரிவிற்காக பின்வரும் உட்பிரிவானது , மாற்றாக பிரிவிற்கானத் 
அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

திருத்தம் . 
" ( 0 ) ஒவ்வொரு பணியாளரும் ஆண்டொன்றுக்கு ஐம்பது ரூபாய்க்கு 
மிகாமல் அவ்வப்போது நிர்ணயிக்கப்படலாகும் ஒரு தொகையினை நிதியத்திற்கு 
பங்களித்தல் வேண்டும் மற்றும் ஒவ்வொரு பணியமர்த்துநரும் அத்தகைய ஒவ்வொரு 
பணியாளரைப் பொருத்தும் ஆண்டொன்றுக்கு நூறு ரூபாய்க்கு மிகாமல் அவ்வப்போது 
நிர்ணயிக்கப்படலாகும் ஒரு தொகையினை நிதியத்திற்கு பங்களித்தல் வேண்டும் 
மற்றும் அரசானது அத்தகைய ஒவ்வொரு பணியாளரைப் பொருத்தும் 
ஆண்டொன்றுக்கு ஐம்பது ரூபாய்க்கு மிகாமல் அவ்வப்போது நிர்ணயிக்கப்படலாகும் 
ஒரு தொகையினை நிதியத்திற்கு பங்களித்தல் வேண்டும் ” . 
( ஆளுநரின் ஆணைப்படி ) 

ச . கோபி ரவிகுமார் , 
அரசுச் செயலாளர் ( சட்டமியற்றல் ) , 

சட்டத் துறை . 


சட்டம் 


36/1972 . 


( தமிழாக்கம் ) 


வெ . அரசகுமார் , 

உதவி இயக்குநர் , 
சட்ட ( தமிழ்ப்பிரிவுத் துறை . 


1 


[ 1 ] 


IV - 2 ( 48 ) ( T - Sup ) -1 


2 


3 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது 2021 ஆம் ஆண்டு 
அக்டோபர் திங்கள் 1 ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது மற்றும் அது 
பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது . 


சட்ட எண் 23/2021 . 


1987 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் எம்.ஜி.ஆர் மருத்துவப் 
பல்கலைக்கழகம் , சென்னை சட்டத்தினை மேலும் திருத்தம் செய்வதற்கானதொரு 
சட்டம் . 


இந்தியக் குடியரசின் எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் தமிழ்நாடு சட்டமன்ற 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக . -- 

1. ( 1 ) இந்தச் சட்டம் 2021 ஆம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் எம்.ஜி.ஆர் மருத்துவப் குறுந்தலைப்பு 
பல்கலைக்கழகம் , சென்னை ( இரண்டாம் திருத்தச் ) சட்டம் என வழங்கப் பெறும் . 

மற்றும் 
தொடக்கம் . 


20/2013 


( 2 ) இது , 2021 ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 26 ஆம் நாள் அன்று 

நடைமுறைக்கு வந்து விட்டதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 
தமிழ்நாடு சட்டம் 

2. ( இதன்பின்பு இதில் முதன்மைச் சட்டமென வழங்கப் பெறுவதான ) 1987 67 ஆம் 
37/1987 . ஆம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் . எம்.ஜி.ஆர் . மருத்துவப் பல்கலைக்கழகம் , 

. . 

பிரிவின் 
சென்னைச் சட்டத்தின் 67 ஆம் பிரிவில் , ( 4 ) ஆம் உட்பிரிவிற்கு பின்பு , பின்வரும் 

திருத்தம் . 
உட்பிரிவானது உட்புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 
தமிழ்நாடு சட்டம் " ( 4A ) இந்தச் சட்டம் 2013 ஆம் ஆண்டு அண்ணாமலைப் பல்கலைக்கழகச் 

சட்டத்தின்படி நடைமுறையில் இருக்கும் அல்லது இச்சட்டத்தின்படி செய்யப்பட்ட 
நிலை விதிகள் , துணை முறை விதிகள் மற்றும் ஒழுங்குமுறை விதிகளில் 
உள்ளடங்கிய எது எவ்வாறிருப்பினும் , 2021 ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 26 
ஆம் நாளுக்கு முன்னர் அண்ணாமலைப் பல்கலைக்கழகத்தின் மாணவராக 
இருந்த அல்லது அண்ணாமலைப் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ அறிவியல் , பல் 
மருத்துவ அல்லது செவிலியர் பயிற்சியின் தேர்வுகள் எதையும் எழுத தகுதியுடைய 
நபர் ஒவ்வொருவரும் , அண்ணாமலைப் பல்கலைக் கழகத்தில் தன் குறித்தகால 
படிப்பினை முடிக்க அனுமதிக்கப்படுதல் வேண்டும் மற்றும் அண்ணாமலைப் 
பல்கலைக்கழகத்தின் குறித்தகால படிப்பிற்கிணங்க தமிழ்நாடு டாக்டர் . 
எம்.ஜி.ஆர் . மருத்துவப் பல்கலைக் கழகத்தினால் தீர்மானிக்கப்படலாகும் , 
அத்தகைய மாணவர்களுக்கு , அத்தகைய கால அளவிற்கு மற்றும் அத்தகைய 
முறையில் அறிவுறுத்தல் , கற்பித்தல் மற்றும் பயிற்றுவித்தலுக்கான ஏற்பாடுகளை 
தமிழ்நாடு டாக்டர் . எம்.ஜி.ஆர் . மருத்துவ பல்கலைக்கழகம் , சென்னையானது , 
செய்தல் வேண்டும் மற்றும் அண்ணாமலைப் பல்கலைக் கழகத்தினால் நடத்தப்படும் 
தேர்வுகளுக்கு அத்தகைய மாணவர்கள் அத்தகைய காலத்தின் போது 
அனுமதிக்கப்படுதல் வேண்டும் மற்றும் அண்ணாமலைப் பல்கலைக்கழகத்தின் 
தொடர்புடைய , பட்டம் , பட்டயம் அல்லது பிற கல்விச் சிறப்புகளானவை அத்தகைய 
தேர்வுகளின் முடிவில் தகுதி பெற்ற மாணவர்களுக்கு அண்ணாமலைப் 
பல்கலைக்கழகத்தினால் வழங்கப்படுதல் வேண்டும் . ' ' 
3. முதன்மைச் சட்டத்தின் இணைப்புப் பட்டியலில். 

இணைப்புப் 
( 1 ) “ I மருத்துவக் கல்வி இயக்குநரின் கட்டுப்பாட்டின் கீழுள்ள அரசு பட்டிய 
மருத்துவக்கல்லூரிகள் என்ற தலைப்பின்கீழ் ' ' , 

லுக்கான 

திருத்தம் . 
8 . செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி , செங்கல்பட்டு ” என்ற 
உள்ளீட்டிற்குப் பிறகு பின்வரும் உள்ளீடானது சேர்க்கப்படுதல் வேண்டும் , 
அதாவது : 

' 9. இராஜா முத்தையா மருத்துவக்கல்லூரி மற்றும் மருத்துவமனை , 
அண்ணாமலை நகர் , சிதம்பரம் . 


. 


4 


2 


இராஜா 


( 2 ) “ ll . 

அரசு பல் மருத்துவக் கல்லூரி- ' ' , என்ற தலைப்பின்கீழ் , 
' ' சென்னை பல் மருத்துவக்கல்லூரி , சென்னை " என்ற உள்ளீட்டிற்காக , பின்வரும் 
உள்ளீடுகளானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . அதாவது : 
" 1 . சென்னை பல் மருத்துவக் கல்லூரி , சென்னை . 
2 . 

முத்தையா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் 
மருத்துவமனை , அண்ணாமலை நகர் , சிதம்பரம் ' ' ; 
( 3 ) V. அரசு செவிலியர் கல்லூரி- ' ' என்ற தலைப்பின் கீழ் , ' ' சென்னை 
மருத்துவக்கல்லூரி , சென்னை ' ' என்ற உள்ளீட்டிற்காக , பின்வரும் 

, 
உள்ளீடுகளானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 
" 1 . சென்னை மருத்துவக்கல்லூரி , சென்னை . 
2 . இராணி மெய்யம்மை செவிலியர் கல்லூரி , அண்ணாமலை நகர் , சிதம்பரம் . ” 


22 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . கோபி ரவிகுமார் , 
அரசு செயலாளர் ( சட்டமியற்றல் ) , 

சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


வெ . அரசகுமார் , 

உதவி இயக்குநர் , 
சட்ட ( தமிழ்ப்பிரிவுத் துறை . 


5 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது 2021 ஆம் ஆண்டு 
அக்டோபர் திங்கள் 4 ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது மற்றும் அது 
பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது . 

சட்ட எண் 24/2021 . 


குறித்த சில இயற்றுச் சட்டங்களை நீக்கறவு செய்வதற்கானதொரு சட்டம் 

இணைப்புப்பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள இயற்றுச் சட்டங்கள் வழக்கத்திலிருந்தவை 
அல்லது மற்றபடி வழக்கத்தில் இல்லாமல் போயிருக்கிற அல்லது குறித்த வகையில் 
மற்றபடி வெளிப்படையாக நீக்கறவு செய்யப்பட்டதன் மூலம் தவிர பிறவாறு நடைமுறையில் 
இருக்கக்கூடியது அற்றுப்போகக் கூடியவையாக இருப்பவை கட்டாயமாக நீக்கறவு 
செய்யப்படுதல் வேண்டும் என்பது உகந்ததாய் இருப்பதாலும் ; 

இந்தியக் குடியரசின் எழுபத்து இரண்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

இந்தச் சட்டம் , 2021 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நீக்கறவு செய்தல் சட்டம் என்று குறுந்தலைப்பு . 
வழங்கப்பெறும் . 


1 . 


2 . இணைப்புப்பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள இயற்றுச் சட்டங்கள் ஈங்கிதனால் குறித்த சில 
நீக்கறவு செய்யப்பட்டுள்ளது . 

இயற்றுச் 
சட்டங்களின் 
நீக்கறவு . 


3 . 


இந்தச் சட்டத்தால் நீக்கறவு செய்யப்படும் இயற்றுச் சட்டம் எதுவும் பிற காப்புரைகள் . 
இயற்றுச் சட்டம் எதனையும் பாதிக்காது . அதில் நீக்கறவு செய்யப்பட்ட இயற்றுச் சட்டம் 
பயன்படுத்தப்பட்டிருக்கிற போதும் சேர்க்கப்பட்டிருக்கிற போதும் அல்லது சுட்டப்படும் போதும் ; 


உ 


மற்றும் இந்தச் சட்டம் செல்லுந்தன்மையையோ , செல்லாத் தன்மையையோ அல்லது 
செல்திறத்தையோ அல்லது ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்ட எதனையும் அல்லது 
பாதிக்கப்பட்டதை அல்லது உரிமையையோ , உரிமை மூலத்தையோ , கடப்பாட்டையோ 
அல்லது ஏற்கனவே பெறப்பட்ட கடப்பாட்டினை அதிகப்படியானதையோ அல்லது 
ஏற்படுத்தப்பட்டிருப்பதையோ அல்லது தீர்வு எதனையும் அல்லது தொடர்பான நடைமுறையை 
அல்லது பற்று எதனலிருந்தும் அல்லது பற்றினை விடுவிப்பதை , தண்டம் , உதவியையோ , 
கடப்பாட்டினையோ , கோருதலையோ அல்லது ஏற்கனவே வழங்கப்பட்ட உறுதிமொழியையோ 
அல்லது நிரூபிக்கப்படும் கடந்தகால செயல் அல்லது விசயம் எதனையும் பாதிக்காது ; 

கொள்கை எதனையும் அல்லது சட்டத்தின் ஆட்சியை அல்லது ஏற்படுத்தப்பட்ட 
அதிகாரவரம்பை அல்லது அமைவுமுறையையோ அல்லது வாதுரையின் போதோ , 
வழக்கத்தையோ அல்லது நடைமுறையையோ அல்லது இருந்து வரும் பழக்கவழக்கத்தையோ , 
வழக்காற்றையோ , சலுகையையோ , தடையையோ , விலக்கையோ , அலுவலகத்தையோ 
அல்லது பணியமர்த்தத்தையோ எவ்வாறிருப்பினும் அவை முறையே எந்த முறையிலும் 
ஈங்கிதனால் இயற்றுச் சட்டத்தில் அல்லது இயற்றுச் சட்டம் எதிலிருந்தும் எந்த முறையிலும் 
உறுதி செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது ஏற்பளிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது அதன்மூலம் 
பெறப்பட்டிருக்கலாம் என்றிருக்கிற எதுவும் பாதிக்காத வகையில் இருக்கும் ; 

இயற்றுச் சட்டம் எதுவும் புத்துயிரளித்தல் அல்லது அதிகாரவரம்பு எதனையும் 
மீட்டெடுத்தல் , அலுவலகம் , பழக்கவழக்கம் , பொறுப்பு , உரிமை , உரிமை மூலம் , சலுகை , தடை , 
விலக்கு , பயன்படுத்துதல் , செய்தொழில் , நடைமுறை அல்லது பிற பொருட்பாடு அல்லது 
தற்பொழுது இல்லாமல் இருக்கும் பொருள் அல்லது செல்லாற்றலிலுள்ளவை இந்தச் சட்டத்தால் 
நீக்கறவு செய்யப்படுவதால் பாதிப்பிற்குள்ளாகாது . 


6 


இணைப்புப் பட்டியல் 

நீக்கறவுகள் 
( 2 ஆம் பிரிவைக் காண்க ) 


வரிசை 
எண் 


ஆண்டு 


எண் 


குறுந்தலைப்பு 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


குடியரசுத் தலைவரின் சட்டம் . 
1976 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூடுதல் விற்பனை வரி ( திருத்தச் ) சட்டம் . 


1 . 


1976 


2 


மையச் சட்டம் . 


2 . 


1858 


| 


1858 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கட்டாய தொழிலாளர் சட்டம் . 


தமிழ்நாடு சட்டங்கள் , 


3 . 


3 


1866 


II 


4 . 


1953 


XIX 


5 . 


. 


1954 


XXVII 


6 . 


1958 | xx 


7 . 


1959 


14 


8 . 


1959 


32 


8 
. 


9 . 


1960 


3 


10 . 


1960 


8 


11 . 


1961 


19 


12 . 


1961 


37 


13 . 


1962 


6 


14 . 


1963 


7 


15 . 


1963 


18 


16 . 


1964 


19 


1866 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கால்நடை நோய் சட்டம் . 
1953 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் ( திருத்தச் சட்டம் . 
1954 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு இந்து சமய மற்றும் அறநிலையக் கொடைகள் ( திருத்தச் ) சட்டம் . 
1958 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு எடைகள் மற்றும் அளவைகள் ( நடைமுறைப்படுத்துதல் ) சட்டம் . 
1959 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கட்டடங்கள் ( குத்தகை மற்றும் வாடகைக் கட்டுப்பாடு திருத்தச் சட்டம் . 
1959 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு குடிசை மேம்பாடு ( நிலம் கையகப்படுத்துதல் ) திருத்தச் சட்டம் . 
1960 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கட்டடங்கள் ( குத்தகை மற்றும் வாடகைக் கட்டுப்பாடு ) திருத்தச் சட்டம் . 
1960 - ஆம் ஆண்டு குற்றாலம் நகரியம் ( வரிகள் மற்றும் நூலக மேல்வரி செல்லுந்தன்மையாகுதல் ) சட்டம் . 
1961 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு வக்ஃபு ( துணைச் ) சட்டம் . 
1961 - ஆம் ஆண்டு சென்னை மாநகர காவல் ( திருத்தச் சட்டம் . 
1962 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பந்தய வரி ( திருத்தச் ) சட்டம் . 
1963 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு வணிகப் பயிர்கள் சந்தைகள் ( மேல்வரி செல்லுபடியாகுதல் ) சட்டம் . 
1963 -ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்டக் காவல் ( திருத்தச் ) சட்டம் . 
1964 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கட்டாய தொழிலாளர் ( திருத்தச் சட்டம் . 
1964 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மகப்பேறு பலன் ( நீக்கறவுச் ) சட்டம் . 
1964 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரிச் ( சிறப்பு வகைமுறைகள் ) சட்டம் . 
1965 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரித் ( திருத்தச் ) சட்டம் . 
1965 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கட்டடங்கள் ( குத்தகை மற்றும் வாடகை கட்டுப்பாடு ) திருத்தச் சட்டம் . 
1965 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண் விளைபொருள் சந்தைகள் ( திருத்தச் ) சட்டம் . 
1965 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு உந்து வண்டித் திரவக விற்பனை வரிவிதிப்பு ( திருத்தச் சட்டம் . 
1965 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு உந்து வண்டித் திரவக விற்பனை வரிவிதிப்பு ( இரண்டாம் திருத்தச் சட்டம் . 
1965 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( இரண்டாம் திருத்தச் சட்டம் . 
1965 - ஆம் ஆண்டு குதிரைச்சயம் மற்றும் குதிரைத் தொற்று நோய் ( தமிழ்நாடு திருத்த சட்டம் . 
1966 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( திருத்தச் ) சட்டம் . 
1966 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் ( திருத்தச் ) சட்டம் . 
1966 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( இரண்டாம் திருத்தச் சட்டம் . 
1967 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( திருத்தச் ) சட்டம் . 


17 . 


1964 


23 


18 . 


1964 


37 


19 . 


1965 


7 


20 . 


1965 


20 


21 . 


1965 


21 


22 . 


1965 


27 


23 . 


1965 


28 


24 . 


1965 


30 


25 . 


1965 


36 


26 . 


1966 


5 | 3 


27 . 


1966 


8 


28 . 


1966 


18 


29 . 


1967 


5 


7 


வரிசை 
எண் 

ஆண்டு 


எண் 


குறுந்தலைப்பு 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


30 . 


1967 


11 


31 . 


1967 


18 


32 . 


1967 


19 


33 . 


1968 


2 


34 . 


1968 


7 


35 . 


1968 


12 


36 . 


1968 


17 


37 . 


1969 


2 


38 . 


1969 


3 


39 . 


1969 


14 


40 . 


1969 


20 


41 . 


1970 


2 


42 . 


1970 


3 


43 . 


1970 


4 


44. 1970 


12 


45 . 


1970 


13 


46 . 


1970 


19 


1967 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( இரண்டாம் திருத்தச் ) சட்டம் . 
1967 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு உந்து வண்டி திரவக விற்பனை வரிவிதிப்பு ( திருத்தச் சட்டம் . 
1967 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( மூன்றாம் திருத்தச் ) சட்டம் . 
1968 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( திருத்தச் ) சட்டம் . 
1968 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( இரண்டாம் திருத்தச் ) சட்டம் . 
1968 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( மூன்றாம் திருத்தச் ) சட்டம் . 
1968 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு நில அடைமான வங்கிகள் ( திருத்தச் சட்டம் . 
1969 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( திருத்தச் ) சட்டம் . 
1969 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( இரண்டாம் திருத்தச் சட்டம் . 
1969 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு நில அடைமான வங்கிகள் ( திருத்தச் ) சட்டம் . 
1969 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( மூன்றாம் திருத்தச் சட்டம் . 
1970 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( திருத்தச் ) சட்டம் . 
1970 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு உந்துவண்டி திரவக விற்பனை வரிவிதிப்பு ( திருத்தச் சட்டம் . 
1970 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு நில மேம்பாடு வங்கிகள் ( திருத்தச் சட்டம் . 
1970 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு உந்துவண்டி திரவக விற்பனை வரிவிதிப்பு ( இரண்டாம் திருத்தச் சட்டம் . 
1970 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( இரண்டாம் திருத்தச் ) சட்டம் . 
1970 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண் விளைபொருள் சந்தைகள் ( இரண்டாம் திருத்தச் சட்டம் . 
1970 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கட்டடங்கள் ( குத்தகை மற்றும் வாடகை கட்டுப்பாட்டு ) திருத்தச் சட்டம் . 
1970 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சம்பளங்கள் வழங்கல் ( திருத்தச் சட்டம் . 
1970 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( மூன்றாம் திருத்தச் ) சட்டம் . 
1970 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( நான்காம் திருத்தச் ) சட்டம் . 
1971 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( திருத்தச் சட்டம் . 
1971 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( இரண்டாம் திருத்தச் சட்டம் . 
1971 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( மூன்றாம் திருத்தச் சட்டம் . 
1971 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( நான்காம் திருத்தச் ) சட்டம் . 
1971- ஆம் ஆண்டு தமிழ்நாடு பந்தயம் மற்றும் கேளிக்கைகள் வரி ( திருத்தச் சட்டம் . 
1971 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சம்பளங்கள் வழங்கல் ( திருத்தச் ) சட்டம் . 
1971 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை ( தகுதியிழப்பு தடுத்தல் ) திருத்தச் சட்டம் . 
1971 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேளிக்கைகள் வரி ( திருத்தச் ) சட்டம் . 
1972 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு உந்துவண்டி திரவக விற்பனை வரிவிதிப்பு ( திருத்தச் ) சட்டம் . 
1972 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பந்தய வரி ( திருத்தச் சட்டம் . 
1972 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( திருத்தச் சட்டம் . 
1972 - ஆம் ஆண்டு பொது வக்ஃபு ( கால வரம்பினை நீட்டித்தல் ) தமிழ்நாடு திருத்தச் சட்டம் . 
1972 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( இரண்டாம் திருத்தச் ) சட்டம் . 


47 . 


1970 


20 


48 . 


1970 


23 


49 . 


1970 


26 


50 . 


1970 


27 


51 . 


1971 


7 


52 . 


1971 


13 


53 . 


1971 


25 


54 . 


1971 


35 


55 . 


1971 


44 


56 . 


1971 


45 


57 . 


1971 


46 


58 . 


1971 


47 


59 . 


1972 


8 


60 . 


1972 


9 


61 . 


1972 


11 


62 . 


1972 


19 


63 . 


1972 


31 


8 


வரிசை 
எண் 

ஆண்டு 


எண் 


குறுந்தலைப்பு 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


64 . 


1973 


3 


65 . 


1973 


9 


66 . 


1973 


16 


67 . 


1973 


21 


68 . 


1973 


26 


69 . 


1973 


28 


70 . 


1973 


39 


71 . 


1973 


40 


72 . 


1974 


1 


73 . 


1974 


23 


74 . 


1974 


24 


75 . 


1974 


35 


1972 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பந்தய வரி ( இரண்டாம் திருத்தச் சட்டம் . 
1973 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் ( திருத்தச் சட்டம் . 
1973 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( திருத்தச் ) சட்டம் . 
1973 - ஆம் ஆண்டு பொது வக்ஃபு ( கால வரம்பினை நீட்டித்தல் ) தமிழ்நாடு திருத்தச் சட்டம் . 
1973 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு உந்துவண்டி திரவக விற்பனை வரிவிதிப்பு மற்றும் கேளிக்கைகள் வரி 
( திருத்தச் ) சட்டம் . 
1973 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சம்பளங்கள் வழங்கல் ( திருத்தச் சட்டம் . 
1973 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( இரண்டாம் திருத்தச் சட்டம் . 
1973 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சம்பளங்கள் வழங்கல் ( இரண்டாம் திருத்தச் ) சட்டம் . 
1973 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேளிக்கைகள் வரி ( திருத்தச் ) சட்டம் . 
1974 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( திருத்தச் சட்டம் . 
1974 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூடுதல் விற்பனை வரி ( திருத்தச் சட்டம் 
1974 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு உந்துவண்டி திரவக விற்பனை வரிவிதிப்பு ( திருத்தச் ) சட்டம் . 
1974 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( இரண்டாம் திருத்தச் ) சட்டம் . 
1974 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( மூன்றாம் திருத்தச் ) சட்டம் . 
1974 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சம்பளங்கள் வழங்கல் ( திருத்தச் ) சட்டம் . 
1975 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூடுதல் விற்பனை வரி மற்றும் விற்பனை வரி ( மேல்வரி ) திருத்தச் சட்டம் . 
1981 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு விற்பனை வரி சட்டங்கள் ( திருத்தம் மற்றும் நீக்கறவு ) சட்டம் . 
1986 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூடுதல் விற்பனை வரி ( திருத்தச் ) சட்டம் . 
1989 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூடுதல் விற்பனை வரி ( திருத்தச் சட்டம் . 
1993 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூடுதல் விற்பனை வரி ( திருத்தச் சட்டம் . 
1996 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூடுதல் விற்பனை வரி ( திருத்தச் ) சட்டம் . 
1998 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூடுதல் விற்பனை வரி ( திருத்தச் சட்டம் . 
1999 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூடுதல் விற்பனை வரி ( திருத்தச் சட்டம் . 
2001 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூடுதல் விற்பனை வரி ( திருத்தச் சட்டம் . 


76 . 


1974 


36 


77 . 


1974 


37 


78 . 


1974 


43 


79 . 


1975 


45 


80 . 


1981 


7 


81 . 


1986 


35 


82 . 


1989 


21 


83 . 


1993 


23 


84 . 


1996 


31 


85 . 


1998 


23 


86 . 


1999 


37 


87 . 


2001 


13 


88 . 


2002 23 


2002 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூடுதல் விற்பனை வரி ( திருத்தச் சட்டம் . 
2005 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூடுதல் விற்பனை வரி ( திருத்தச் ) சட்டம் . 


89 . 


2005 


14 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . கோபி ரவிகுமார் , 
அரசுச் செயலாளர் ( சட்டமியற்றல் ) , 

சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


வெ . அரசகுமார் , 

உதவி இயக்குநர் , 
சட்ட ( தமிழ்ப்பிரிவுத் துறை . 


9 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது 2021 ஆம் ஆண்டு 
அக்டோபர் திங்கள் 4 ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது மற்றும் அது 
பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது . 

சட்ட எண் 25/2021 . 


1947 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டத்தை மேலும் 

திருத்தம் செய்வதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில 
சட்டமன்றப் பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1. ( 1 ) இந்தச் சட்டம் , 2021 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் குறுந்தலைப்பு 
( திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

மற்றும் 

தொடக்கம் . 
( 2 ) இது , உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


தமிழ்நாடுச் 
சட்டம் 
XXXVI / 1947 . 


2. 1947 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டத்தின் 22 - A எனும் 
22 ஆம் பிரிவுக்கு பின்பு , பின்வரும் பிரிவானது உட்புகுத்தப்படுதல் வேண்டும் , புதிய 
அதாவது : 

பிரிவினை 

உட்புகுத்துதல் . 
“ 22 - A . இருக்கை வசதிகள்.- அனைத்து வேலையாட்களும் தங்களது 
வேலையின் போது 

போது நேரிடும் அமரும் வாய்ப்பு எதையும் பயன்படுத்திக் 
கொள்ளலாம் என்பதற்காகவும் வேலை நேரம் முழுவதும் அவர்கள் 
' நின்றுகொண்டே இருக்கும் நிலைமையை இதனால் தவிர்க்கலாம் என்பதற்காகவும் 
அவர்களுக்கான தகுந்த இருக்கை ஏற்பாடுகளை ஒவ்வொரு நிறுவனத்தின் 
வளாகங்களும் கொண்டிருத்தல் வேண்டும் . ” 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . கோபி ரவிகுமார் , 
அரசுச் செயலாளர் ( சட்டமியற்றல் ) , 

சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


வெ . அரசகுமார் , 

உதவி இயக்குநர் , 
சட்ட ( தமிழ்ப்பிரிவுத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


